OF AMIT 


GOVERNMENT OF TAMIL NADU 


[ Regd . No. TN / CCN /467/ 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 2.40 Paise . 


2020 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


RNMENT 


GOVE 


TRUTH 


1 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE 


RIUMPHS 


No. 28 ] 


CHENNAI, WEDNESDAY , JULY 8 , 2020 
Aani 24 , Saarvari, Thiruvalluvar Aandu - 2051 


Part VI — Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc. 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


CONTENTS 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 


Pages. 


Tamil Nadu Electricity Regulatory Commission ( Deviation Settlement, Mechanism and 

Related Matters ) Regulations , 2019 


100-102 


Tamil Nadu Electricity Regulatory Commission ( Forecasting , Scheduling and 

Deviation Settlement and Related Matters for wind and solar Generation ) 
Regulations , 2019 . 


102-104 


[ 99 ] 


DTP_VI - 2 ( 28 ) 


100 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 


Tamil Nadu Electricity Regulatory Commission ( Deviation Settlement, Mechanism and Related Matters ) 

Regulations , 2019 
( Notification No. TNERC /DSM / 22-2 dated 17.03.2020 .) 

( Lr.No. TNERC /Legal/ 1220 /D.No. 476/2020 .) 
No. VI( 2 ) / 22 / 2020 . 


In exercise of the powers conferred by Sections 86 ( 1 ) and 181 ( 2 ) (zp) read with Sections 32 and 33 of the 
Electricity Act, 2003 (Central Act 36 of 2003 ) and all other powers enabling it in this behalf , the Tamil Nadu Electricity 
Regulatory Commission hereby makes the following Regulations , the draft of the same having been previously published , 
as required under sub -section (3 ) of the said Section 181 . 


AMENDMENT 


shall be 


In the said Regulations , in regulation 1 , in sub - regulation ( 2 ) , for the proviso , the following proviso 
substituted , namely : 


Provided that the provisions relating to Commercial Arrangements and the Deviation Charges and Additional 
Charge for Deviation and penal actions if any , shall come into force on such date as the Commission may notify in 
this behalf ." 


( By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai - 600 008 , 
22nd June 2020 . 


S. CHINNARAJALU , 

Secretary, 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


EXPLANATORY STATEMENT 


In accordance to the proviso to sub - regulation ( 2 ) of Regulation 1 of Commission s Deviation Settlement 
Mechanism and Related Matters ( DSM ) Regulations , 2019 , the provisions relating to Commercial Arrangements and the 
provisions regarding Deviation Charges and penalty , should have come into force six months after the commencement 
of the Regulations ie from 21-9-2019 . Representations were received from stakeholders including Tamil Nadu State 
Load Despatch Centre to extend the date of implementation of commercial mechanism such that time is available for 
trial run after installation of hardware , software and all activities required for implementation of the Deviation Settlement 
Mechanism . It is therefore proposed to amend the proviso to sub - regulation (2 ) of Regulation 1 of the DSM regulations 
so as to enable the Commission to notify the date of coming into force of the commercial mechanism on completion 
of all required activities for implementing the Deviation Settlement Regulations . 


( By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai - 600 008 , 
22nd June 2020 . 


S. CHINNARAJALU , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


STATEMENT SHOWING EXISTING PROVISION AND THE PROVISION EMBODYING AMENDMENT 


SI.No. 


Existing Provision 
Short title and commencement 


Provision embodying amendment 
1. Short title and commencement 


1 . 


1 . 


XXX 


1 . 


XXX 


2 . 


XXX 


These regulations except provisions relating to 2 . 
commercial arrangements , deviation charges and 
penalty shall come into force on the date 
of publication of these Regulations in the 
Tamil Nadu Government Gazette : 


Jul . 8 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


101 


SI.No. 


1 . 


Existing Provision 

Provision embodying amendment 
Short title and commencement 

1. Short title and commencement 
Provided that the provisions relating to Commercial Provided that the provisions relating to Commercial 
Arrangements and the Deviation Charges and Additional Arrangements and the Deviation Charges and 
Charge for Deviation and penal actions if any , shall Additional Charge for Deviation and penal actions 
come into force six months after the commencement if any , shall come into force on such date as the 
of these Regulations . 

Commission may notify in this behalf . 


( By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai - 600 008 , 
22nd June 2020 . 


S. CHINNARAJALU , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் சென்னை . 
2019 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய ( விலக்கத் தீர்வு அமைப்புமுறை மற்றும் தொடர்புடைய பொருட்கூறுகள் ) 

ஒழுங்குமுறைவிதிகள் 
(Lr.No.TNERC /Legal / 1220/ D - No.476 / 2020 ) 
அறிவிக்கை எண்.தமி ஒஆ விதீஅ /22-2 / நாள் : 17-03-2020 


அறிவிக்கை 


2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 36/2003 ) 32 மற்றும் 33 ஆம் பிரிவுடன் சேர்த்து படிக்கப்படும் 
86 ஆம் பிரிவின் (1) ஆம் உட்பிரிவு மற்றும் 181 ஆம் பிரிவின் ( 2 ) ஆம் உட்பிரிவின் ( zp ) கூறினால் வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் மற்றும் 
இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் அனைத்துப் பிற அதிகாரங்களையும் செலுத்தி , தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பின்வரும் 
ஒழுங்குமுறைவிதிகளைச் செய்கிறது . அதன் வரைவு மேற்சொன்ன 181 ஆம் பிரிவின் ( 3 ) ஆம் உட்பிரிவினால் வேண்டுறுத்தப்பட்டவாறு 
முன்னதாக வெளியிடப்பட்டுள்ளது . 


திருத்தம் 
மேற்சொன்ன ஒழுங்குமுறைவிதிகளில் , 1 ஆம் ஒழுங்குமுறைவிதியில் , ( 2) ஆம் உள் ஒழுங்குமுறைவிதியில் வரம்புரைக்கு பதிலாக , பின்வரும் 
வரம்புரை மாற்றியமைக்கப்படுதல் வேண்டும் அவையாவன: 

" வரம்புரையாக வணிக ஏற்பாடுகள் மற்றும் விலக்கக் கட்டணங்கள் மற்றும் விலக்கத் தீர்வுக்கான கூடுதல் கட்டணம் மற்றும் தண்ட 
நடவடிக்கைகள் தொடர்பான வகைமுறைகள் ஏதாவது இருப்பின் , அவை இது தொடர்பாக ஆணையத்தால் அறிவிக்கைசெய்யப்படலாகும் 
அத்தகைய நாளிலிருந்து நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . ” 


(தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி) 


சென்னை -600 008 , 
22. ஜூன் 2020 . 


சு . சின்னராஜலு, 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம். 


விளக்கவுரை 


ஆணையத்தின் 2019 ஆம் ஆண்டு விலக்கத் தீர்வு அமைப்புமுறை மற்றும் தொடர்புடைய பொருட்கூறுகள் ஒழுங்குமுறைவிதிகளின் 
1 ஆம் ஒழுங்குமுறைவிதியின் ( 2) ஆம் உள் ஒழுங்குமுறைவிதியின் வரம்புரைக்கிணங்க ஒழுங்குமுறைவிதிகளின் தொடக்க 
நாளிலிருந்து ஆறு மாதங்களுக்கு பின்னர் அதாவது , 21-09-2019 இல் இருந்து வணிக ஏற்பாடுகளுக்கான வகைமுறைகள் மற்றும் 
விலக்கக் கட்டணங்கள் மற்றும் தண்டத் தொகை தொடர்பான வகைமுறைகள் நடைமுறைக்கு வந்திருக்க வேண்டும் . விலக்கத் தீர்வு 
அமைப்புமுறையினை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவைப்படும் வன்பொருள் , மென்பொருள் மற்றும் அனைத்து நடவடிக்கைகளையும் 
நிறுவிய பின்னர் சோதனை ஓட்டத்திற்கான அத்தகைய கால அளவு கிடைக்கக்கூடிய வகையில் வணிக அமைப்புமுறைக்கான 
நடைமுறைப்படுத்தும் நாளினை நீட்டிக்கக் கோரி தமிழ்நாடு மாநில மின்சுமை பகுப்பு மையம் உள்ளடங்கலாக சம்பந்தப்பட்ட நபர்களிடமிருந்து 
முறையீடுகள் பெறப்பட்டன . எனவே , விலக்கத் தீர்வு அமைப்புமுறை ஒழுங்குமுறைவிதிகளை செயற்படுத்துவதற்கு தேவைப்படும் அனைத்து 


102 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI- Sec . 2 


நடவடிக்கைகளும் முடிவடைந்ததைத் தொடர்ந்து வணிக அமைப்புமுறையினை நடைமுறைப்படுத்தும் நாளினை ஆணையம் அறிவிக்கை 
செய்வதற்கு எலுமையாக விலக்கத் தீர்வு அமைப்புமுறை விதிகளின் 1 ஆம் ஒழுங்குமுறைவிதியின் ( 2 ) ஆம் உள் ஒழுங்குமுறைவிதியின் 
வரம்புரைக்குத் திருத்தம் செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது . 


(தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை -600 008, 
22. ஜூன் 2020 . 


சு. சின்னராஜலு , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


இருந்துவரும் வகைமுறை மற்றும் திருத்தத்தினை உள்ளடக்கிய வகைமுறையினைக் காட்டும் பட்டியல் 


வரிசை 
எண் 


இருந்துவரும் வகைமுறை 


திருத்தத்தினை உள்ளடக்கிய வகைமுறை 


1. சிறுதலைப்பு மற்றும் தொடக்கம் 


1. சிறுதலைப்பு மற்றும் தொடக்கம் 


1 . 


*** 


1 . 


*** 


2 . 


*** 


2 . இந்த ஒழுங்குமுறை விதிகளில் வணிக 
ஏற்பாடுகள் , விலக்கக் கட்டணங்கள் மற்றும் 
தண்டத்தொகை தொடர்பான வகைமுறைகள் தவிர 
இந்த ஒழுங்குமுறைவிதிகள் தமிழ்நாடு அரசிதழில் 
வெளியிடப்படும் நாளிலிருந்து நடைமுறைக்கு வருதல் 
வேண்டும் ; 


வரம்புரையாக வணிக ஏற்பாடுகள் மற்றும் விலக்கக் வரம்புரையாக வணிக ஏற்பாடுகள் மற்றும் விலக்கக் கட்டணங்கள் 
கட்டணங்கள் மற்றும் விலக்கத் தீர்வுக்கான கூடுதல் மற்றும் விலக்கத் தீர்வுக்கான கூடுதல் கட்டணம் மற்றும் தண்ட 
கட்டணம் மற்றும் தண்ட நடவடிக்கைகள் தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்பான வகைமுறைகள் ஏதாவது இருப்பின் , 
வகைமுறைகள் ஏதாவது இருப்பின் , அவை இந்த அவை இது தொடர்பாக ஆணையத்தால் அறிவிக்கை செய்யப்படலாகும் 
ஒழுங்குமுறைவிதிகளின் தொடக்க நாளிலிருந்து ஆறு அத்தகைய நாளிலிருந்து நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
மாதங்களுக்குப் பின்னர் நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


(தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை -600 008 , 

சு . சின்னராஜலு , 
22. ஜூன் 2020 . 

செயலாளர், 

தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 
Tamil Nadu Electricity Regulatory Commission ( Forecasting , Scheduling and Deviation Settlement and Related Matters 

for wind and solar Generation ) Regulations , 2019 


( Notification No.TNERC / F & S Wind & Solar / 21-2 dt. 17.03.2020 ) 

( UrNo. TNERC /Legal/ 1210/D.No.477 / 2020 ) 


No. VI( 2 ) / 23/ 2020 . 


In exercise of the powers conferred by Sections 86 ( 1 ) and 181 (2 ) (zp) read with Sections 32 and 33 of the Electricity Act, 
2003 ( Central Act 36 of 2003 ) and all other powers enabling it in this behalf , the Tamil Nadu Electricity Regulatory Commission 
hereby makes the following Regulations , the draft of the same having been previously published , as required under sub - section ( 3 ) 
of the said Section 181 . 


AMENDMENT 


In the said Regulations , in regulation 1 , in sub -regulation ( 2 ), for the proviso , the following proviso shall be substituted , namely : 


" Provided that the provisions relating to Commercial Arrangements and the provisions regarding Deviation Charges and 
penalty , shall come into force on such date as the Commission may notify in this behalf. " 


( By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai - 600 008 , 
22nd June 2020 . 


S. CHINNARAJALU , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission. 


Jul . 8 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


103 


EXPLANATORY STATEMENT 


In accordance to the proviso to sub - regulation ( 2 ) of Regulation 1 of Commission s Forecasting, Scheduling, and Deviation 
Settlement and Related Matters for Wind and Solar Generation ( FSDSM ) Regulations , 2019 , the provisions relating to Commercial 
Arrangements and the provisions regarding Deviation Charges and penalty , should have come into force six months after the 
commencement of the Regulations i.e from 21-9-2019 . Representations were received from stakeholders including Tamil Nadu 
State Load Despatch Centre to extend the date of implementation of commercial mechanism such that time is available for trial 
run after installation of hardware , software and all activities required for implementation of the Deviation Settlement Mechanism . 
It is therefore proposed to amend the proviso to sub - regulation ( 2) of Regulation 1 of the FSDSM regulations, so as to enable 
the Commission to notify the date of coming into force of the commercial mechanism on completion of all required activities for 
implementing the Deviation Settlement Regulations . 


( By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai - 600 008 , 
22nd June 2020 . 


S. CHINNARAJALU , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


STATEMENT SHOWING EXISTING PROVISION AND THE PROVISION EMBODYING AMENDMENT 


S. No. 


Existing Provision 
1. Short Title , Commencement and Extent 


Provision embodying amendment 
1. Short Title , commencement and Extent 


1.1 


XXX 


1.1 


XXX 


1.2 


These Regulations except provisions 1.2 

XXX 
relating to commercial arrangements and the 
provisions regarding Deviation charges and 
penalty shall come into force from the date 
of publication in the Tamil Nadu Government 
Gazette : 

Provided that the provisions relating to Commercial 
Provided that the provisions relating to Arrangements and the provisions regarding Deviation 
Commercial Arrangements and the provisions 

Charges and penalty , shall come into force on such date 
regarding Deviation Charges and penalty , 

as the Commission may notify in this behalf . 
shall come into force six months after the 
commencement of these Regulations . 

( By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai - 600 008 , 

S. CHINNARAJALU , 
22nd June 2020 . 

Secretary, 

Tamil Nadu Electricity Regulatory Commission . 
ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய (விலக்கத் தீர்வு அமைப்புமுறை மற்றும் தொடர்புடைய பொருட்கூறுகள்) 

ஒழுங்குமுறை விதிகள் 
அறிவிக்கை எண்.தமிஓஆ / விதீ அ /22-2/ நாள் : 17-03-2020 
( Lr.No. TNERC / Legal / 1210/ D.No.477/ 2020 ) 

அறிவிக்கை 


2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் மத்தியச் சட்டம் ( 36/2003 ) 32 மற்றும் 33 ஆம் பிரிவுடன் சேர்த்து படிக்கப்படும் 
86 ஆம் பிரிவின் (1) ஆம் உட்பிரிவு மற்றும் 181 ஆம் பிரிவின் ( 2 ) ஆம் உட்பிரிவின் ( zp ) கூறினால் வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் மற்றும் 
இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் அனைத்துப் பிற அதிகாரங்களையும் செலுத்தி , தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பின்வரும் 
ஒழுங்குமுறைவிதிகளைச் செய்கிறது . அதன் வரைவு மேற்சொன்ன 181 ஆம் பிரிவின் ( 3) ஆம் உட்பிரிவினால் வேண்டுறுத்தப்பட்டவாறு 
முன்னதாக வெளியிடப்பட்டுள்ளது . 

திருத்தம் 
மேற்சொன்ன ஒழுங்குமுறைவிதிகளில் , 1 ஆம் ஒழுங்குமுறைவிதியில் , ( 2 ) ஆம் உள் ஒழுங்குமுறைவிதியில் , வரம்புரைக்கு பதிலாக , 
பின்வரும் வரம்புரை மாற்றியமைக்கப்படுதல் வேண்டும் , அவையாவன: 


104 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI- Sec . 2 


" வரம்புரையாக வணிக ஏற்பாடுகள் மற்றும் விலக்கக் கட்டணங்கள் மற்றும் விலக்கத் தீர்வுக்கான கூடுதல் கட்டணம் மற்றும் தண்ட 
நடவடிக்கைகள் தொடர்பான வகைமுறைகள் ஏதாவது இருப்பின் , அவை இது தொடர்பாக ஆணையத்தால் அறிவிக்கை செய்யப்படலாகும் 
அத்தகைய நாளிலிருந்து நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . " 

(தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 
சென்னை -600 008 , 

சு . சின்னராஜலு , 
22. ஜூன் 2020 . 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 

விளக்கவுரை 
ஆணையத்தின் 2019 ஆம் ஆண்டு விலக்கத் தீர்வு அமைப்புமுறை மற்றும் தொடர்புடைய பொருட்கூறுகள் ஒழுங்குமுறைவிதிகளின் 
1 ஆம் ஒழுங்குமுறைவிதியின் (2 ) ஆம் உள் ஒழுங்குமுறைவிதியின் வரம்புரைக்கிணங்க ஒழுங்குமுறைவிதிகளின் தொடக்க நாளிலிருந்து 
ஆறு மாதங்களுக்கு பின்னர் அதாவது 21-09-2019 இல் இருந்து வணிக ஏற்பாடுகளுக்கான வகைமுறைகள் மற்றும் விலக்கக் கட்டணங்கள் 
மற்றும் தண்டத்தொகை தொடர்பான வகைமுறைகள் நடைமுறைக்கு வந்திருக்க வேண்டும் . விலக்கத் தீர்வு அமைப்புமுறையினை 
நடைமுறைப்படுத்துவதற்கு தேவைப்படும் வன்பொருள் , மென்பொருள் மற்றும் அனைத்து நடவடிக்கைகளையும் நிறுவிய பின்னர் சோதனை 
ஓட்டத்திற்கான அத்தகைய கால அளவு கிடைக்கக்கூடிய வகையில் வணிக அமைப்புமுறைக்கான நடைமுறைப்படுத்தும் நாளினை நீட்டிக்கக் 
கோரி தமிழ்நாடு மாநில மின்சுமை பகுப்பு மையம் உள்ளடங்கலாக சம்பந்தப்பட்ட நபர்களிடமிருந்து முறையீடுகள் பெறப்பட்டன. எனவே, விலக்கத் 
தீர்வு அமைப்புமுறை ஒழுங்குமுறைவிதிகளை செயற்படுத்துவதற்கு தேவைப்படும் அனைத்து நடவடிக்கைகளும் முடிவடைந்தததைத் தொடர்ந்து 
வணிக அமைப்புமுறையினை நடைமுறைப்படுத்தும் நாளினை ஆணையம் அறிவிக்கை செய்வதற்கு ஏலுமையாக விலக்கத் தீர்வு அமைப்புமுறை 
விதிகளின் 1 ஆம் ஒழுங்குமுறைவிதியின் (2 ) ஆம் உள் ஒழுங்குமுறைவிதியின் வரம்புரைக்குத் திருத்தம் செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது . 

(தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை -600 008 , 
22. ஜூன் 2020 . 


சு. சின்னராஜலு , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 


இருந்துவரும் வகைமுறை மற்றும் திருத்தத்தினை உள்ளடக்கிய வகைமுறையினைக் காட்டும் பட்டியல் 


வரிசை 
எண் . 


இருந்துவரும் வகைமுறை 


ருத்தத்தினை உள்ளடக்கிய வகைமுறை 


1. சிறுதலைப்பு , மற்றும் தொடக்கம் அளாவுகை 


1. சிறுதலைப்பு , மற்றும் தொடக்கம் 
1. *** 
2. *** 


1. *** 
2. *** 


2 . இந்த ஒழுங்குமுறைவிதிகளில் வணிக ஏற்பாடுகள் , 
விலக்கக் கட்டணங்கள் மற்றும் தண்டத்தொகை தொடர்பான 
வகைமுறைகள் தவிர இந்த ஒழுங்கு முறைவிதிகள் 
தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து 
நடைமுறைக்கு வருதல் வேண்டும் ; 
வரம்புரையாக வணிக ஏற்பாடுகள் மற்றும் விலக்கக் கட்டணங்கள் மற்றும் விலக்கத் தீர்வுக்கான கூடுதல் கட்டணம் 

வரம்புரையாக வணிக ஏற்பாடுகள் மற்றும் விலக்கக் 
கட்டணங்கள் மற்றும் விலக்கத் தீர்வுக்கான கூடுதல் கட்டணம் 

மற்றும் தண்ட நடவடிக்கைகள் தொடர்பான வகைமுறைகள் 
மற்றும் தண்ட நடவடிக்கைகள் தொடர்பான வகைமுறைகள் 
ஏதாவது இருப்பின் , அவை இந்த ஒழுங்குமுறைவிதிகளின் ஏதாவது இருப்பின் , அவை இது தொடர்பாக ஆணையத்தால் 
தொடக்க நாளிலிருந்து ஆறு மாதங்களுக்குப் பின்னர் அறிவிக்கை செய்யப்படலாகும் அத்தகைய நாளிலிருந்து 
நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


(தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை -600 008, 
22. ஜூன் 2020 . 


சு. சின்னராஜலு, 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


